தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TN / CCN/ 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[ விலை : ரூ . 1 .60 காசு . 


THE 


ரயன் 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மழையே வெ 


வெல்லும் 


No . 105A ] 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 7 , 2010 
பங்குனி 24 , திருவள்ளுவர் ஆண்டு- 2041 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2010 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 7 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 16/ 2010 


1873 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உரிமையியல் நீதிமன்றங்கள் சட்டத்தையும் 
1892 - ஆம் ஆண்டு சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றச் சட்டத்தையும் மேலும் 
திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . (1) இந்தச் சட்டம் , 2010 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உரிமையியல் நீதிமன்றங்கள் மற்றும் குறுந்தலைப்பும் 
சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றம் (திருத்தச் ) சட்டம் என வழங்கப் பெறும் . 

தொடக்கமும் . 
(2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1873 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உரிமையியல் நீதிமன்றங்கள் சட்டத்தின் 12 - ஆம் III/ 1873 எனும் 
பிரிவில் , முதலாம் பத்தியில் , இரண்டு இடங்களில் வருகின்ற " ஐந்து இலட்ச ரூபாய் " என்னும் எண்ணிட்ட 

மையச் 
சொற்றொடருக்குப் பதிலாக “பத்து இலட்ச ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 

சட்டத்திற்கான 
வேண்டும் . 

திருத்தம் . 


மையச் சட்டம் 
||l/1873 


DTP IV - 1 Ex . (105A ) - 1 


| 1 | | 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


மையச் சட்டம் 

VII/ 1892 


VII/ 1892 எனும் 
எண்ணிட்ட 
மையச் 
சட்டத்திற்கான 
திருத்தம் . 


3 . 1892 - ஆம் ஆண்டு சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றச் சட்டத்தில், 
(1) 4 - ஆம் பிரிவில், (2) - ஆம் உட்பிரிவில் , 

( a ) இரண்டு இடங்களில் வருகின்ற " ஐந்து இலட்ச ரூபாய் என்னும் 
சொற்றொடருக்குப் பதிலாக " பத்து இலட்ச ரூபாய் " எனும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( b ) “ பத்து இலட்ச ரூபாய் என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" இருபத்தைந்து இலட்ச ரூபாய் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 

( 2) 15 - ஆம் பிரிவில் தற்போது இருந்து வருகின்ற ( 2 - C ) எனும் உட்பிரிவானது , 
( 2 - D ) எனும் உட்பிரிவாக மறு எண்ணிடப்படுதல் வேண்டும் ; மற்றும் அவ்வாறு மறு 
எண்ணிடப்பட்ட ( 2 - D ) எனும் உட்பிரிவிற்கு முன்பு பின்வரும் உட்பிரிவானது புகுத்தப்படுதல் 
வேண்டும் . அதாவது : 

" (2 - C ) மேல்முறையீடுகளின் பொருட்பாட்டினைப் பொறுத்த அளவிலான தொகை 
அல்லது மதிப்பானது மூன்று இலட்ச ரூபாய்க்கு மேற்பட்டு ஆனால் ஐந்து இலட்ச ரூபாய்க்கு 
மேற்படாத நிலையில் , உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற அத்தகைய 
மேல்முறையீடுகள் அனைத்தும் சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றத்திற்கு 
மாற்றப்படுவதாதல் வேண்டும் . 

4 . (1) இந்தச் சட்டத்தின் தொடக்கத் தேதியன்று மாவட்ட நீதிமன்றம் ஒன்றில் 
நிலுவையிலுள்ளதும் இந்தச் சட்டத்தால் திருத்தப்பட்டவாறான 1873 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
உரிமையியல் நீதிமன்றங்கள் சட்டத்தின் ( மையச் சட்டம் III/1873 ) வகைமுறைகளின்படி 
சார்நிலை நீதிமன்றத்தின் விசாரணை வரம்பிற்குட்பட்டு இருக்கிறதுமான உரிமை வழக்குகள் 
அனைத்தும் அந்தப் பொருட்பாட்டின் மீது அதிகாரவரம்பைக் கொண்டிருக்கின்ற சார்நிலை 
நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாதல் வேண்டும் . 

(2 ) இந்தச் சட்டத்தின் தொடக்கத் தேதியிலிருந்து ஒரு கூடுதல் நீதிபதியொருவரின் 
அல்லது ஒரு முதன்மை நீதிபதியொருவரின் முன்பு அல்லது உயர்நீதிமன்றத்தில் 
நிலுவையிலுள்ளதும் இந்தச் சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான , 1892 - ஆம் ஆண்டு 
சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றச் சட்டத்தின் ( மையச் சட்டம் VII/ 1892 ) 
வகைமுறைகளின்படி சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றத்தின் விசாரணை 
வரம்பிற்குட்பட்டு இருக்கிறதுமான உரிமை வழக்குகள் அனைத்தும் அந்தப் பொருட்பாட்டின் 
மீது அதிகாரவரம்பைக் கொண்டிருக்கிற உதவி நீதிபதி , கூடுதல் நீதிபதி அல்லது முதன்மை 
நீதிபதிக்கு மாற்றப்படுவதாதல் வேண்டும் . 


மாறுதற்கால 
வகைமுறை . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


கடந்த நான்கு ஆண்டுக் காலத்தின்போது , தமிழ்நாடு மாநிலம் மற்றும் சென்னை 
மாநகரம் முழுவதும் வணிக நடவடிக்கைகளிலும் வாணிகச் செயற்பாடுகளிலும் மாபெரும் 
வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதையும் அதன் விளைவாக , அசையாச் சொத்துக்களின் மதிப்பானது 
பலமடங்கு உயர்ந்திருப்பதையும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமைப் பதிவாளர் அரசின் 
கவனத்திற்குக் கொண்டு வந்துள்ளார் . உயர்நீதிமன்றத்திற்குக் கீழமைந்த நீதிமன்றங்களின் 
முதலேற்பு அதிகாரவெல்லையின் பணவகையிலான வரம்பினை உயர்த்துவதற்கு அவர் 
பரிந்துரை வழங்கியுள்ளார் . மேலும் , மேல்முறையீடுகளின் பொருட்பாட்டினைப் பொறுத்த 
அளவிலான தொகை அல்லது மதிப்பானது மூன்று இலட்ச ரூபாய்க்கு மேற்பட்டு ஆனால் 
ஐந்து இலட்ச ரூபாய்க்கு மேற்படாத நிலையில் , உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற 
அத்தகைய மேல் முறையீடுகள் , சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றத்திற்கு 
மாற்றப்படலாம் எனவும் அவர் பரிந்துரை வழங்கியுள்ளார் . அரசானது , சென்னை 
உயர்நீதிமன்றத்தின் தலைமைப் பதிவாளரின் மேற்சொன்ன பரிந்துரைகளை 
ஏற்றுக்கொண்டுள்ளது ; மற்றும் அந்நோக்கத்திற்காக 1873 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
ரிமையியல் நீதிமன்றங்கள் சட்டத்தையும் ( மையச் சட்டம் III/ 1873 ) 1892 - ஆம் ஆண்டு 
சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றச் சட்டத்தையும் ( மையச் சட்டம் VII/1892) தக்கவாறு 
திருத்துவதெனவும் முடிவு செய்துள்ளது . 


2 . இச் சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


துரைமுருகன் , 
சட்டம் , நீதிமன்றங்கள் மற்றும் 
சிறைகள் துறை அமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


